OL/2018/62/T-L, II 
Baie 8 GOO HEH /மழுப்‌ பதிப்புரிமையுடையது (All Rights Reserved] 
௦ e 3b too Sire o & ௫ அர்த்த தர fts) 
RS f anni ani ML agi B a. களம்‌ ல்‌ Li 
Department of Examinations, Sri Lanka D Do RIS Sn 


இ ecm Beo ecoiUrmeSsirmb இ come Sm epe er net Riga ௦293 24 uos & 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களமடஇலங்கைப்‌ தத 


ஐ ese ஒலி og (08095 ove) Saos, 2018 eco)9$95 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண mg) பரீட்சை, 2018 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2018 


0078 RODD | ; — 
குடியியற்‌ கல்வி | 12.12.2018 / 0830 - 1140. 


Civic Education 


8703 ஒல aOad இய mea - Gsm 10 & 
மூன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ - 10 நிமிடங்கள்‌ 
Three hours Additional Reading Time - 10 minutes 


வினாப்பத்திரத்தை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 
வழங்கும்‌ வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்தைப்‌ பயன்படுத்துக. 


கவனிக்க : 

(1) எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 

(ர) 1 தொடக்கம்‌ 40 வரையுள்ள வினா ஒவ்வொன்றிலும்‌ (1), (2), (3), (4) என இலக்கமிடப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 

(011) உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ உரிய வட்டங்களில்‌ 
உமது விடையின்‌ இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை (x) இடுக. 

(iV) அவ்விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள மற்றைய அறிவுறுத்தல்களையும்‌ கவனமாக 
வாசித்து, பின்பற்றுக. 


. மனிதனின்‌ நிலைப்பிற்கு அத்தியாவசியமான அடிப்படை அம்சங்கள்‌ எப்பெயரால்‌ அழைக்கப்படும்‌? 
(1) விருப்பு (2) பொருட்களும்‌ சேவைகளும்‌ 


(3) தேவைகள்‌ (4) உற்பத்தி 


. இலங்கையின்‌ பிரதான சட்ட அலுவலர்‌ 
(1) பிரதம நீதியரசராவார்‌. (2) நதியமைச்சராவார்‌. 
(3) சட்டமா அதிபராவார்‌. (4) ஒம்பூட்ஸ்மன்‌ ஆவார்‌. 


. ஒற்றையாட்சி அரசுகளை மட்டூம்‌ கொண்டுள்ள விடையைத்‌ தெரிவுசெய்க. 
(1) பெரிய பிரித்தானியா, யப்பான்‌, பிரான்ஸ்‌, ஐக்கிய அமெரிக்கா 
(2) யப்பான்‌, நேபாளம்‌, பிரான்ஸ்‌, இலங்கை 
(3) இந்தியா, இலங்கை, பெரிய பிரித்தானியா, பிரான்ஸ்‌ 
(4) ஐக்கிய அமெரிக்கா, இந்தியா, யப்பான்‌, பிரான்ஸ்‌ 


. அபிவிருத்தியை அளவிடூவதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ நவீன அளவைகளில்‌ ஒன்றாக அமைவது, 
(1) தலா தேசிய உற்பத்தி ஆகும்‌. 
(2) தனி நபருக்கான தலா தேசிய உற்பத்தி ஆகும்‌. 
3) மனித அபிவிருத்திச்‌ சுட்டி ஆகும்‌. 
(4) பொருளாதார வளர்ச்சி வேகம்‌ ஆகும்‌. 


 அபிவிருத்தியடைந்துவரும்‌ நாடுகளை மட்டும்‌ கொண்ட தொகுதியைத்‌ தெரிவுசெய்க. 
(1) நோர்வே, யப்பான்‌, பங்களாதேசம்‌, கனடா 
(2) இந்தியா, சோமாலியா, எதியோப்பியா, சியாராலியோன்‌ 
(3) பெல்ஜியம்‌, மியன்மார்‌, பிரான்ஸ்‌, ஜேர்மன்‌ | 
(4) நேபாளம்‌, அவுஸ்திரேலியா, சுவீடன்‌, ஜக்கிய அமெரிக்கா 


. நேரடி ஜனநாயக ஆட்சி முறையை நடைமுறைப்படுத்தும்போது தோன்றும்‌ பிரச்சினை 
(1) அரசில்‌ பல்வேறு கட்சிகள்‌ காணப்படல்‌. 
(2) அரசு அதிகளவு சனத்தொகையைக்‌ கொண்டிருத்தல்‌. 
(3) உரிய காலத்தில்‌ தேர்தல்‌ நடாத்தப்படல்‌. 
(4) பிரசைகளிடையே வருமான வேறுபாடு காணப்படல்‌. 





/பக்‌. 2 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks. Ik 


OL/2018/62/T-1, I1 2- 


Js 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


16. 


17. 


ஒரு கட்சி முறையைக்‌ கொண்ட நாடு, 


(1) பெரிய பிரித்தானியா (2) ஐக்கிய அமெரிக்கா 

3) சீனா (4) அவுஸ்திரேலியா 

சனநாயக அரசொன்றில்‌ மக்களுக்குரிய அதிகாரம்‌ அறியப்படுவது, | 
(1) இறைமையதிகாரம்‌ என (2) சட்டபூர்வ அதிகாரம்‌ என | 
(3) சர்வசன வாக்குரிமை என (4) சட்டத்தின்‌ ஆட்சியதிகாரம்‌ என 


சார்க்‌ அமைப்பினை ஏனைய சர்வதேச மற்றும்‌ பிராந்திய அமைப்புகளுடன்‌ ஒப்பிடும்போது சார்க்‌ அங்கத்துவ 
நாடுகளுக்கிடையிலான நெருக்கமான உறவு பலவீனமான நிலையில்‌ காணப்படுவதற்கான காரணமாக 
அமைவது, 

(1) பல்வேறுபட்ட சமய, கலாசாரப்‌ பண்புகளைக்‌ கொண்டுள்ளமை 

(2) இயற்கை அனர்த்தங்களுக்குத்‌ தொடர்ச்சியாக முகங்கொடுக்கின்றமை 

(3) குறைந்த எழுத்தறிவு மட்டத்தைக்‌ கொண்டுள்ளமை 

(4) உள்நாட்டு அரசியல்‌ பிரச்சினை மற்றும்‌ யுத்த நிலைமைகளின்‌ தாக்கத்திற்குட்பட்டுள்ளமை 


உரிமைகள்‌ மற்றும்‌ அதனோடிணைந்த ஒழுக்கரீதியான கடமைகள்‌ குறிப்பிடப்படும்‌ விடையைத்‌ தெரிவு 
செய்க. 

(1) அரசினால்‌ விதிக்கப்படும்‌ வரியைச்‌ செலுத்துதல்‌ 

(2) சூழலைப்‌ பாதுகாத்தல்‌ | 

(3) அரசியலமைப்பிற்கிணங்க செயற்படல்‌ 

(4) பொதுச்‌ சொத்துக்களைப்‌ பாதுகாத்தல்‌ 

இலங்கையில்‌ மாகாண சபையொன்றின்‌ முதலமைச்சர்‌ நியமனம்‌ செய்யப்படுவது | 

(1) சனாதிபதியால்‌ (2) ஆளுநரால்‌ (3) பிரதம மந்திரியால்‌ (4) சபாநாயகரால்‌ 


இலங்கையில்‌ நிர்வாக நடவடிக்கைகளினால்‌ பிரசை ஒருவரின்‌ அடிப்படை உரிமை மீறப்படுமாயின்‌ அது 
தொடர்பில்‌ முறைப்பாடு செய்ய வேண்டியது, 


(1) ஒம்பூட்ஸ்மனிடம்‌ 2) சட்டமா அதிபரிடம்‌ 

(3) ஜனாதிபதியிடம்‌ (4) பிரதம நீதியரசரிடம்‌ 

நாடொன்றின்‌ மக்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டு “அங்கீகரிக்கப்பட்ட செயன்முறைவிதிகள்‌' அறியப்படுவது 
(1) ஒழுக்க நெறிகள்‌ என (2) பழக்க வழக்கங்கள்‌ என 

(3) கலாசாரம்‌ என (4) சமூகம்‌ என 


பல்கலாசார சமூகமொன்றின்‌ பிரசையொருவர்‌ கொண்டிருக்க வேண்டிய குணவியல்பு, 
(1) ஏனையோரின்‌ கலாசாரத்திற்கு மதிப்பளித்தல்‌ 

(2) பெரும்பான்மை இனத்தவரின்‌ கலாசாரத்திற்கு மதிப்பளித்தல்‌ 

(3) பிற சமயங்களைத்‌ தழுவுதல்‌ | 
(4) கலப்புத்‌ திருமணம்‌ செய்தல்‌ 


காலநிலை மாற்றத்தினால்‌ ஏற்படும்‌ விளைவு அல்லாத நிகழ்வானது, 
(1) சமுத்திரத்தின்‌ நீர்மட்டம்‌ உயர்வடைதல்‌ 

(2) எல்னினோ பாதிப்பு ஏற்படல்‌ 

(3) சுனாமி ஏற்படல்‌ 

(4) சூழல்‌ வெப்பநிலை உயர்வடைதல்‌ 


தேசிய அரசொன்றின்‌ முக்கிய பண்பு, 

(1) பாராளுமன்றம்‌ (2) நிறைவேற்றுத்துறை 
(3) அரசாங்கம்‌ (4) நீதிமன்றம்‌ 
அதிகாரப்‌ பரவலாக்கத்தின்போது அவதானிக்கக்கூடிய சிறப்பியல்பாவது, 
(1) வேற்றுமையில்‌ ஒற்றுமை கட்டியெழுப்பப்படல்‌. | 
(2) எழுதப்பட்ட அரசியலமைப்பு காணப்படல்‌. | 
(3) எந்தவொரு சந்தர்ப்பத்திலும்‌ அதிகாரத்தை மீளப்பெறக்கூடியதாயிருத்தல்‌. | 
(4) அனைத்து தீரமானங்களும்‌ மத்திய அரசாங்கத்தினால்‌ எடுக்கப்படல்‌. 


/பக்‌. 3 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


OL/2018/62/T-L, II -3- 


18. இலங்கையின்‌ » eim ராட்சி நிறுவனங்களுக்கு உரித்தல்லாத பணி 
(1) உள்‌ வீதிகளை அமைத்தல்‌ 
(2) பொது மலசலகூட நிர்மாணிப்பும்‌ பராமரிப்பும்‌ 
(3) பிரதேசத்தில்‌ சிறிய பாடசாலைகளை நிர்மாணித்தல்‌ 
(4) பொது வாசிப்பு நிலையங்களை நடாத்திச்‌ செல்லல்‌ 


19. தனியாளொருவரின்‌ உள்வாரி மற்றும்‌ வெளிவாரியான காரணிகளின்‌ நிமித்தம்‌ உருவாகும்‌ மோதல்‌ எவ்வாறு 
அறியப்படுவது, 
(1) கோத்திரங்களுக்கிடையே ஏற்படும்‌ மோதல்‌ 
(2) அரசியல்‌ கருத்துக்களின்‌ விளைவாகத்‌ தோன்றும்‌ மோதல்‌ 
(3) தனியாளுக்குள்‌ உருவாகும்‌ மோதல்‌ 
(4) சமூகக்‌ காரணிகளால்‌ உருவாகும்‌ மோதல்‌ 


20. ஜக்கிய நாடுகள்‌ சபையின்‌ சிறுவர்‌ உரிமைகள்‌ பற்றிய சமவாயத்தின்‌ மூலம்‌ சிறுவர்களாகக்‌ கணிக்கப்படும்‌ 
வயதெல்லை எது? 
(1) 18 வயதுக்குக்‌ குறைந்தோர்‌ (2) 16 வயதுக்குக்‌ குறைந்தோர்‌ 
(3) 15 வயதுக்குக்‌ குறைந்தோர்‌ (4) 14 வயதுக்குக்‌ குறைந்தோர்‌ 


21. உலக மயமாக்கலின்‌ விளைவாக இலங்கை முகம்‌ கொடுத்துள்ள சாதகமான விளைவாவது 
(1) பொருளாதாரப்‌ பல்வகைமை ஏற்படல்‌ 
(2) மூளைசாலிகளின்‌ வெளியேற்றம்‌ துரிதமாக இடம்பெறல்‌. 
(3) உள்நாட்டு ஆரம்பக்‌ கைத்தொழில்கள்‌ அழிவுறல்‌ 
(4) வெளிநாட்டுக்‌ கடன்கள்‌ மற்றும்‌ உதவிகளைக்‌ கொண்டு பிழைக்க வேண்டியிருத்தல்‌ 


22, நாடொன்றின்‌ பிரசையொருவருக்குரிய அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கியுள்ள முக்கிய ஆவணம்‌ 
எப்பெயரால்‌ அழைக்கப்படும்‌? 
(1) மனித உரிமைகள்‌ பிரகடனம்‌ (2) அரசியலமைப்பு 
(3) தண்டனைச்‌ சட்டக்‌ கோவை (4) ஒருங்கியை பட்டியல்‌ 


23. அடிப்படை உரிமைகள்‌ தொடர்பில்‌ தவறான கூற்றைத்‌ தெரிவு செய்க. 
| (1) அனைத்து மனித உரிமைகளும்‌ அடிப்படை உரிமைகளாகும்‌. 
(2) அனைத்து மனித உரிமைகளும்‌ அடிப்படை உரிமைகளன்று. 
(3) அடிப்படை உரிமைகள்‌ மீறப்படும்‌ போது சட்ட உதவியைப்‌ பெறமுடியும்‌. 
(4) அரசியல்‌ யாப்பில்‌ உள்வாங்கப்படாத உறுப்புரைகள்‌ அடிப்படை உரிமைகளாகாது. 


24. நாடொன்றின்‌ சமூகநீதி வீழ்ச்சியடைவதற்கு ஏதுவாயமைந்த காரணத்தைக்‌ கொண்ட விடையைத்‌ 
தெரிவுசெய்க. 
(1) பொதுச்‌ சேவை அரசியல்‌ மயமாக்கலுக்குட்படாமை. 
2) பொருளாதார மற்றும்‌ மனித வளங்கள்‌ குன்றுதல்‌, 
3) பொதுச்சேவை வினைத்திறனுடன்‌ செயற்படல்‌. 
(4) லஞ்சமும்‌ ஊழலும்‌ அதிகரித்தல்‌. 
25. நிலைமாறும்‌ பொருளாதாரங்களில்‌ அவதானிக்கக்கூடிய பண்பாக அமைவது, 
(1) தனியார்‌ மற்றும்‌ பொது முயற்சிகள்‌ போன்ற இரண்டூ பிரிவுகள்‌ காணப்படல்‌. 
(2) உற்பத்திக்‌ காரணிகளின்‌ உரிமையானது தனியார்‌ துறைக்குரித்தாதல்‌. 
(3) மானியங்கள்‌ மற்றும்‌ விலைக்கட்டுப்பாட்டு முறையைத்‌ தளர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தல்‌. 
(4) நட்டத்தில்‌ இயங்கும்‌ பொது முயற்சிகளைத்‌ தனியார்‌ மயமாக்குதல்‌. 


26. அரசியலமைப்பில்‌ சமயத்திற்கு முன்னுரிமை வழங்காத நாடூ எது? 
(1) இலங்கை (2) பாகிஸ்தான்‌ (3) இந்தியா (4) பங்காளதேசம்‌ 


27. ஆலோசனைகளை முன்வைத்தல்‌ மற்றும்‌ பேரம்பேசுதல்‌ பெருமளவில்‌ பயன்படுத்தப்படும்‌ சந்தர்ப்பங்களைக்‌ 
காட்டும்‌ விடையைத்‌ தெரிவசெய்க. 
(1) தொழில்‌ பிணக்குகள்‌, தோட்டத்‌ தொழிலாளர்‌ பிணக்குகள்‌ 
2) தனிப்பட்ட பிணக்குகள்‌, ஊழியரது பிணக்குகள்‌ 
3) தனிப்பட்ட பிணக்குகள்‌, பொதுப்‌ பிணக்குகள்‌ 
(4) சொத்துப்‌ பிணக்குகள்‌, குடும்பப்‌ பிணக்குகள்‌ 


பக்‌. 4 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks. Ik 


OL/2018/62/T-L, Ii -4- 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


அரசின்‌ பிரதான வகைகள்‌ இரண்டு யாவை? 

(1) சனாதிபதி மற்றும்‌ பாராளுமன்ற அரசாகக்‌ காணப்படல்‌ 
(2) சர்வாதிகார மற்றும்‌ சனநாயக அரசாகக்‌ காணப்படல்‌ 

(3) ஒற்றையாட்சி மற்றும்‌ சமஷ்டியாட்சி அரசாகக்‌ காணப்படல்‌ 
(4) தேசிய மற்றும்‌ பிரதேச அரசாகக்‌ காணப்படல்‌ 


சர்வதேச தொழிலாளர்‌ தாபனம்‌ (LO) பற்றிய மிகச்சரியான கூற்றைத்‌ தெரிவுசெய்க, 

(1) சுயாதனமாக உருவாகிப்‌ பின்னர்‌ சர்வதேச சங்கத்தின்‌ இணை நிறுவனமாகச்‌ செயற்படல்‌ 

(2) சுயாதீனமாக உருவாகிப்‌ பின்னர்‌ ஐக்கியநாடுகள்‌ சபையின்‌ இணை நிறுவனமாகச்‌ செயற்படல்‌ 
(2) ஐக்கிய நாடுகளின்‌ பொதுச்‌ சபையினால்‌ உருவாக்கப்பட்டு செயற்படல்‌ 

(4) ஐக்கிய நாடுகள்‌ சபையுடன்‌ தொடர்பின்றி சுயாதீனமாகச்‌ செயற்படல்‌ 


சமூகச்‌ சூழல்‌ என்பதனாற்‌ கருதப்படுவது, 

(1) மனிதனது தலையீடின்றி உருவான கூறுகளாகும்‌ 

(2) மனிதனால்‌ கட்டியெழுப்பப்பட்டதாகும்‌ 

(3) பெளதிகக்‌ கூறுகளால்‌ கட்டியெழுப்பப்பட்டதாகும்‌ 

(4) பெளதிகக்‌ கூறுகளுக்கிடையிலான இடைத்தொடர்பினால்‌ கட்டியெழுப்பப்பட்டதாகும்‌ 


தமது நாட்டில்‌ சட்டத்தை அமுல்படூத்தும்‌ செயற்பாடு முடிவடைந்ததும்‌ அதனால்‌ திருப்தியறாதலிடத்து 

முறைப்பாடு செய்யக்கூடிய மனித உரிமைகள்‌ ஆணைக்குழு நிறுவப்பட்டுள்ளது, 

(1) குடியியல்‌ மற்றும்‌ அரசியல்‌ உரிமைகள்‌ தொடர்பான சர்வதேச உடன்பாடூ MT 

(2) பொருளாதார, சமூக, கலாசார உரிமைகள்‌ தொடர்பான சர்வதேச உடன்படிக்கைக்கு இணங்க 

(2) குடியியல்‌ மற்றும்‌ அரசியல்‌ உரிமைகள்‌ மீதான சர்வதேச ஒப்பந்தத்துடன்‌ இணைந்த முதலாவது 
விருப்பிலான பின்னேட்டிற்கு இணங்க 

(4) குடியியல்‌ மற்றும்‌ அரசியல்‌ உரிமைகள்‌ தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையுடன்‌ சேர்க்கப்பட்ட 
இரண்டாவது விருப்பிலான பின்னேட்டிற்கு இணங்க 


பிரித்தானியரின்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்ட அரசியலமைப்புச்‌ சீர்திருத்தங்களில்‌ 
இலங்கையர்களுக்கு அதிக அரசியல்‌ பங்குபற்றல்‌ கிடைத்தது எந்த அரசியலமைப்புச்‌ சிர்திருத்தத்திலாகும்‌? 
(1) கோல்பறாக்‌ (2) குறு மக்கலம்‌ | 

(3) மனிங்‌ (4) டொனமூர்‌ | 
சனநாயக ஆட்சி முறையொன்றை ஏற்படுத்துவதில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ முக்கிய காரணியாக அமைவது, 
(1) அரசாங்க சார்பற்ற நிறுவனங்களை வலுப்படுத்தல்‌ 

(2) அரச ஊழியர்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்குதல்‌ 

(3) ஆளுங்கட்சியின்‌ செயற்பாடுகளை விமர்சித்தல்‌ 

(4) ஊடகச்‌ சுதந்திரத்தைப்‌ பேணுதல்‌ 

தேர்தலொன்றில்‌ பொது மக்கள்‌ விரும்பும்‌ அரசாங்கமொன்றை அதிகாரத்தில்‌ அமர்த்துவதில்‌ செல்வாக்குச்‌ 
செலுத்தும்‌ முக்கிய காரணியாக அமைவது, 

(1) சுதந்திரமானதும்‌ நீதியானதுமான தேர்தல்‌ நடைபெறல்‌ 

(2) சட்டத்தின்‌ ஆட்சி பாதுகாக்கப்படல்‌ 

(3) மக்களுக்குப்‌ போதியளவு அரசியலறிவு காணப்படல்‌ 

(4) அனைவருக்கும்‌ சமவுரிமை காணப்படல்‌ 


சர்வதேச அரசியலில்‌ பலம்வாய்ந்த நாடுகள்‌ பலம்‌ குன்றியநாடூகள்‌ மீது அழுத்தம்‌ கொடுப்பதற்குப்‌ 


பயன்படுத்துவது, 
(1) கலாசார ஒத்துழைப்பு (2) கல்வி அபிவிருத்தி 
(3) சமயச்‌ சம்பிரதாயங்கள்‌ (4) சர்வதேச வர்த்தகம்‌ 


நாடொன்றின்‌ பிரசைகளுக்கு சனநாயக ஆட்சிமுறையில்‌ பங்குபற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்காமை 
பின்வரும்‌ எந்தச்சந்தர்ப்பத்திலாகும்‌? 

(1) வாக்களிப்பதன்‌ மூலம்‌ தமது பிரிதிநிதியைத்‌ தெரிவு செய்தல்‌ 

(2) வேட்பாளராக முன்னிற்றல்‌ 

(3) கல்வி, சுகாதாரம்‌ போன்றவற்றை இலவசமாக வழங்குதல்‌ 

(4) அரசாங்கத்தின்‌ செயற்பாடுகளை விமர்சித்தல்‌ 


/பக்‌. 5 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


OL/2018/62/1-I, Ti -5- 


37. 


38. 


39. 


40. 


ஐக்கிய நாடுகள்‌ சபையின்‌ பாதுகாப்புச்‌ சபையின்‌ நிரந்தர உறுப்பு நாடுகளினை மட்டும்‌ கொண்ட விடையைத்‌ 
தெரிவுசெய்க. 

(1) யப்பான்‌, சீனா, இந்தியா, பிரான்ஸ்‌ 

(2) சீனா, பிரித்தானியா, பிரான்ஸ்‌, ஐக்கிய அமெரிக்க நாடுகள்‌ 

(3) ஐக்கிய அமெரிக்க நாடூகள்‌, ரஷ்யா, இந்தியா, அவுஸ்திரேலியா 

(4) பிரித்தானியா, ஐக்கிய அமெரிக்க நாடுகள்‌, பிரான்ஸ்‌, ஜேர்மன்‌ 


மோதலைக்‌ குறைத்துக்‌ கொள்வதற்காகப்‌ பிரசையொருவரில்‌ விருத்தி செய்ய வேண்டிய சமூகப்‌ பண்பாவது 
(1) உயிர்ச்‌ சேதத்தைத்‌ தவிர்த்தல்‌, 

(2) மன அழுத்தத்தைக்‌ குறைத்தல்‌. 

(3) ஏனையோரின்‌ கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல்‌. 

(4) ஆக்கபூர்வமாக சிந்திக்குமாற்றலை விருத்தி செய்தல்‌ 

பின்வரும்‌ “அ' நிரலில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நீதி நிறுவனங்களுடன்‌ “ஆ” நிரலில்‌ தரப்பட்டுள்ள வழக்கு 
நடவடிக்கைகளை வரிசையொழுங்கில்‌ சரியாகப்‌ பொருத்தும்போது பெறப்படும்‌ விடையைத்‌ தெரிவுசெய்க. 


*, 


‘oy ஆ 
1 - உயர்‌ நீதிமன்றம்‌ A - பொதுமக்கள்‌ பாதுகாப்பு தொடர்பான குற்றங்கள்‌ 
2 - மேன்முறையீட்டு நீதிமன்றம்‌ B - திருமணம்‌ தொடர்பான வழக்குகள்‌ 
3 - மேல்‌ நீதிமன்றம்‌ C - வருமானம்‌ தொடர்பான வழக்குகள்‌ 
4 - நீதவான்‌ நீதிமன்றம்‌ D - ஜனாதிபதி தேர்தல்‌ ஆட்சேபனை மனு மீதான விசாரணை 
E - கொலை தொடர்பான வழக்கு 
F - வர்த்தகப்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்த்தல்‌ 
G - ஹேபியஸ்‌ கோபூஸ்‌ கட்டளையைப்‌ பிறப்பித்தல்‌ 
(1) A,G,B,E (2) B,D, F,G (3) D,G,E,A (4) G, E, F, D 
பின்வருவன வளி மாசடையும்‌ வழிமுறைகள்‌ சிலவாகும்‌ 
A- எரிமலை வெடிப்பு D- காட்டுத்தீ 
B - போக்குவரத்து நடவடிக்கைகள்‌ E- ஆகாய விமானப்‌ பயன்பாடு 


C - தூசுப்படலம்‌ 
மேற்கூறப்பட்ட முறைகளில்‌ இயற்கையான வழிமுறைகள்‌ மட்டும்‌ அடங்கிய விடையைத்‌ தெரிவுசெய்க. 
(1) A,B,E (2) A,C,D ~~ (3) B,C,E (4) C,D,E 


fud. 6 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


OL/2018/62/T-I, II -6- 


இ æm Boom ceeoobmeSwim5 இ qos B 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களமஇலங்கைட்‌ 


ஓவல்‌ 8 
இைக்களமி யய ்ப ப 03:3 1) 0309) Oud] Qa dob 


eQsan coe sna omg (8095 cog) மெல்‌, 2018 ௨62௮3 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தர)ப்‌ பரீட்சை, 2018 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2018 





ODED EO ss 
குடியியற்‌ கல்வி 
Civic Education 


குடியியற்‌ கல்வி 11 





* முதலாம்‌ வினா கட்டாயமானதாகும்‌. 
% முதலாம்‌ வினாவும்‌ வேறு நான்கு வினாக்களும்‌ உட்பட ஐந்து வினாக்களுக்கு மாத்திரம்‌ விடை எழுதுக 





1. (i) மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்தும்போது விசேட கவனிப்பு வழங்கப்பட்டுள்ள இரு 
தரப்பினரைக்‌ குறிப்பிடுக. 
(ii) உலகில்‌ யுத்தத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தோற்றம்‌ பெற்ற பிராந்திய அமைப்புக்கள்‌ 
இரண்டினைப்‌ பெயரிடுக. 
(111) சூழலிலிருந்து மனிதனுக்குக்‌ கிடைக்கும்‌ பொருளாதார உதவிச்‌ சேவைகள்‌ இரண்டை எழுதுக. 
(iv) போட்டித்‌ தன்மை வாய்ந்த கட்சி முறையொன்றின்‌ சிறந்த பண்புகள்‌ இரண்டை எழுதுக. 
.(v) நல்லாட்சி முறையின்‌ அடிப்படைப்‌ பண்புகள்‌ இரண்டைப்‌ பெயரிடுக. 
(vi) சட்டம்‌ நடைமுறைப்படுத்தப்படும்‌ விதத்திற்கேற்ப அதன்‌ பிரதான வகைகள்‌ இரண்டினை குறிப்பிடுக. 
(vil) மோதல்‌ தீர்விற்காகப்‌ பின்பற்றத்தக்க முறைகள்‌ இரண்டை எழுதுக. 
(viii) அபிவிருத்திச்‌ செயன்முறையின்போது கருத்திற்கொள்ள வேண்டிய முக்கிய பிரிவுகள்‌ இரண்டை 
பெயரிடூக. 


(ix) சோல்பரி அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின்‌ மூலம்‌ இலங்கைக்குக்‌ கிடைத்த இரண்டு அம்சங்களைப்‌ 
பெயரிடூக, 
(x) சுவிட்சர்லாந்து சமஷ்டி முறையின்‌ சிறப்பியல்புகள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


(02 % 10 -20 புள்ளிகள்‌) 


2. மோதல்‌ ஏற்படுதலானது நபர்களுக்கு மட்டுமன்றி சமூகத்திற்கும்‌ நேரடிப்‌ பாதிப்பை ஏற்படுத்துகிறது. 
(1) மோதல்‌ ஏற்படுவதற்கான காரணிகள்‌ இரண்டு எழுதுக. (02 புள்ளிகள்‌) 
(11) சர்வதேச ரீதியில்‌ மோதல்கள்‌ ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்‌ மூன்றைக்‌ குறிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
(111) மோதல்‌ தீர்வுக்காக இணக்கப்படூத்தல்‌ வழிமுறையைப்‌ பயன்படுத்தக்‌ கூடிய சந்தர்ப்பங்கள்‌ மூன்றைப்‌ 
பெயரிட்டு அவற்றுள்‌ ஒரு வழிமுறையைப்‌ பயன்படூத்தும்‌ விதத்தை விவரிக்குக. (05 புள்ளிகள்‌) 
3. பொருளாதாரமொன்றில்‌ ஏற்படும்‌ செயன்முறைகளில்‌ உற்பத்திச்‌ செயன்முறையானது முக்கியமானதாகும்‌. 
(1) உற்பத்திக்‌ காரணிகள்‌ இரண்டைப்‌ பெயரிடூக. (02 புள்ளிகள்‌) 


(11) பொருளாதாரமொன்றில்‌ உற்பத்திச்‌ செயன்முறை இடம்பெறும்‌ முக்கிய துறைகள்‌ மூன்றைக்‌ 
குறிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
(11) உற்பத்திப்‌ பொருட்களைப்‌ பயன்படுத்தும்‌ விதத்திற்கேற்ப வகைப்படூத்தக்கூடிய பிரிவுகள்‌ மூன்றைக்‌ 
பெயரிட்டு அவற்றுள்‌ ஒன்றைச்‌ சுருக்கமாக விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


பக்‌. 7 ஐப்‌ பார்க்க 


Download Past Papers at : www.freebooks.|k 


OL/2018/62/T-I, I1 -7- 
4. இலங்கையில்‌ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகப்‌ பல்வேறு நீதி நிறுவனங்கள்‌ நிறுவப்பட்டூள்ளன 


(1) இலங்கையின்‌ நீதிமன்ற முறைமையில்‌ அதியுயர்‌ நீதிமன்றங்கள்‌ இரண்டை வரிசையொழுங்கில்‌ 

| பெயரிடூக. (02 புள்ளிகள்‌) 
(ii) இலங்கையில்‌ காணப்படும்‌ சிறப்புச்‌ சட்ட வகைகள்‌ மூன்றைக்‌ குறிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
(ii) நாடொன்றில்‌ சட்டத்தைப்‌ பிறப்பிப்பதன்‌ நோக்கங்கள்‌ மூன்றைக்‌ பெயரிட்டு அவற்றுள்‌ ஒன்றை 
விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


5. அரசொன்றின்‌ அதிகாரங்களை மத்திய மற்றும்‌ மாநில அரசுகளுக்கிடையில்‌ பகிர்தல்‌ சமஷ்டி அரசு 
எனப்படும்‌. 

(i) சமஷ்டி அரசாங்கம்‌ நிலவும்‌ நாடுகள்‌ இரண்டைப்‌ பெயரிடுக. (02 புள்ளிகள்‌) 
(ii) சமஷ்டி ஆட்சி முறையொன்று தோன்றுவதில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ காரணிகள்‌ மூன்றைக்‌ 


குறிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
(ii) சமஷ்டி ஆட்சிமுறையின்‌ பிரதிகூலங்கள்‌ மூன்றைக்‌ குறிப்பிட்டு அவற்றுள்‌ ஒன்றை விவரிக்குக. 
(05 புள்ளிகள்‌) 


6. பொருளாதார வளர்ச்சியும்‌ அபிவிருத்தியும்‌ ஒன்றுக்கொன்று வேறுபட்ட இரு எண்ணக்கருக்களாகும்‌. 
(i) “அபிவிருத்தி” எனும்‌ எண்ணக்கருவை வரைவிலக்கணம்‌ செய்க. (02. புள்ளிகள்‌) 
(ம) அபிவிருத்தியடைந்து வரும்‌ நாடாகக்‌ காணப்பட்டாலும்‌ இலங்கையில்‌ காணப்படும்‌ 
அபிவிருத்தியடைந்த நாடுகளுக்குரித்தான இயல்புகள்‌ மூன்றை பெயரிடூக. 
(iii) இலங்கையில்‌ அபிவிருத்திக்கான சவாலை வெற்றி கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்டூள்ள 
நடவடிக்கைகள்‌ மூன்றைக்‌ குறிப்பிட்டு அவற்றுள்‌ ஒன்றைச்‌ சுருக்கமாக விளக்குக. 


(03 புள்ளிகள்‌) 


(05 புள்ளிகள்‌) 


7. உலகில்‌ பல்வேறு வகையான பிராந்திய அமைப்புகள்‌ உருவாகியுள்ளன. 


(1) பிராந்திய அமைப்புக்கள்‌ தோன்றுவதற்கு அடிப்படையான காரணிகள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 
| (02 புள்ளிகள்‌) 


(11) ஆசியான்‌ அமைப்பின்‌ அங்கத்துவ நாடுகள்‌ மூன்றைப்‌ பெயரிடூக. (03 புள்ளிகள்‌) 


(111) ஆசியான்‌ அமைப்பின்‌ நோக்கங்கள்‌ இரண்டைக்‌ குறிப்பிட்டு அவற்றுள்‌ ஒன்றைச்‌ சுருக்கமாக 
விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


Download Past Papers at : www.freebooks.|k 


Download Past Papers at : www.freebooks. Ik 


——————€ 4.49 7 


-- e mee oo 


அக கைய வனை ees e. 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.freebooks.lk 





or click on this page to vist our site! 


